என்‌ தகப்பனே ! என்‌ தகப்பனே ! 


இஸ்ரவேலுக்கு இரதமும்‌ குதிரை வீரருமானவரே ! 
(2 இராஜா 2:12) 


எலியா உயிரோடு பரமேறிப்‌ பரலோகம்‌ போன பிறகே 
அவனது ஊழியக்காரனாகிய எலிசாவும்‌, அதே எலிசா தன்‌ 
மரணப்படுக்கையில்‌ விழுந்த பிறகே இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யோவாசும்‌, அவரவர்களைக்‌ கண்டு 
புலம்பலாய்ப்‌ புலம்பிய வார்த்தைகள்‌ இவை ! 


“என்‌ தகப்பனே என்‌ தகப்பனே! இஸ்ரவேலுக்கு இரதமும்‌ 
குதிரை வீரருமாய்‌ இருந்தவரே !" (2 இரா 2:12/13:14) 


எலியாவை எலிசாவும்‌, எலிசாவை யோவாசும்‌ தங்களுக்கு 
முன்னோடிகளாகவும்‌, முன்‌ நடத்துபவர்களாகவும்‌, 
தகப்பனாகவும்‌, தேசத்தை முன்‌ நடத்திச்‌ செல்லும்‌ 
சாரதியாகவும்‌, எஜமானாகவும்‌, தலைவனாகவும்‌ 
ஏற்றிருந்தாலும்‌.. அவர்களுக்காக இவர்கள்‌ இப்படி 
அழுவதோ, புலம்புவதோ அவர்களது மரணப்படுக்கையிலோ 
அல்லது அவர்கள்‌ மண்ணை விட்டு பிரிந்த பிறகோ 


என்பதுதான்‌ இங்கே வேதனை ! 


அது, இரட்டிப்பான வரம்‌ பெற்ற தீர்க்கதரிசியானாலும்‌ சரி, 
இஸ்ரவேலின்‌ பத்து கோத்திரங்களுக்கு ராஜாவே ஆனாலும்‌ 
சரி, இவர்கள்‌ அவர்களைத்‌ தங்கள்‌ தானைத்‌ 
தலைவனாகவும்‌, தகப்பனுக்கெல்லாம்‌ தகப்பனாகவும்‌, 
வீரத்தளகர்த்தனாகவும்‌, வீறு கொண்ட இரத வீரனாகவும்‌ 
பார்த்ததே, அவர்கள்‌ தங்களை விட்டு நிரந்தரமாய்‌ பிரிந்த 
பிறகோ அல்லது பிரிகிற கடைசி வேளையிலோ என்பது 
போல நம்மை நிச்சயமாய்நினைக்க வைப்பது அவர்களது 
சூழ்நிலைகளும்‌ வார்த்தைகளுமே ! 


எஜமான்‌ எலியாவின்‌ கைகளுக்குத்‌ தண்ணீர்‌ வார்த்த 
சீஷனாய்‌ இருந்தாலும்‌, தன்‌ தலைவன்‌ மேலிருந்த ஆவியின்‌ 
அபிஷேகமும்‌, சால்வையின்‌ மதிப்பும்‌ தன்னை விட்டு அவன்‌ 
என்றென்றைக்குமாகப்‌ பிரியும்‌ வேளை வந்து 

விட்டது என்பதை எலிசாஅறிந்த பிறகு தானோ ? 


ஒரு தேவ மனிதன்‌ உயிரோடிருக்கிற வரை அவனது மதிப்பு 
தெரியாதிருப்பதும்‌, அவன்‌ தங்கள்‌ மத்தியில்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ காலம்‌ வரை அவனையும்‌ அவனது 
வார்த்தைகளையும்‌, வாழ்க்கையையும்‌ மிகச்‌ சாதாரணமாக 


எடுத்துக்‌ கொள்வதும்‌ தொன்று தொட்டு வருவது தானே ! 


மோசே உயிரோடு இருக்கிற காலமெல்லாம்‌ அவனது 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ தெரியாமல்‌, அவனுக்குச்‌ செலுத்த 
வேண்டிய கனத்தையும்‌ மரியாதையையும்‌ செலுத்தத்‌ 
தெரியாத, அவனுடைய நாட்களெல்லாம்‌ அவனுக்கு 
விரோதமாய்க்‌ போர்க்கொடி பிடித்து நின்ற முரட்டாட்ட 
இஸ்ரவேலர்‌, அவனுக்காக அழுது துக்கம்‌ கொண்டாடியது, 
கர்த்தர்‌ அவனை மோவாபின்‌ பள்ளத்தாக்குகள்‌ ஒன்றிலே 


அடக்கம்‌ செய்த பிறகு தானே !(உபா 34:8) 


சாமுவேல்‌, தீர்க்கதரிசியாகத்‌ தங்களை நியாயம்‌ விசாரித்து 
வந்த நாட்களிலேயே, கர்த்தர்‌ தங்களை ஆளாதபடிக்கு 
அவரையும்‌, அவர்‌ தந்த தீர்க்கதரிசியாகிய அவனையும்‌ 
தள்ளி.. அவனது சொல்‌ கேட்க மனதில்லாமல்‌ 
"அப்படியல்ல..எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான்‌ 
வேண்டும்‌" என்று சொல்லி, சாமுவேலின்‌ மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ தெரியாமல்‌ அவனைத்‌ தள்ளிய அவன்‌ காலத்து 
ஜனம்‌, கூடிவந்து அவனுக்காகத்‌ துக்கம்‌ கொண்டாடியது, 
அவன்‌ மரணமடைந்து அடக்கம்‌ பண்ணப்பட்ட பிறகே ! 


(1 சாமு 25:1) 


இ தாவீது தேவனால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டு 
அபிஷேகிக்கப்பட்ட அரசனேயானாலும்‌, சவுல்‌ 
ராஜாவாய்‌ இருக்கும்போதே இஸ்ரவேலை 
நடத்திக்கொண்டு போனவனும்‌ வந்தவனுமாய்‌ 
இருந்தாலும்‌, கர்த்தரே அவனை, "நீ என்‌ ஜனத்தின்‌ 
மேல்‌ தலைவனாய்‌ இருப்பாய்‌" என்று சொன்னதை 
அவனது ஜனங்களே அவனுக்குச்‌ 
சொல்லியிருந்தாலும்‌ (2 சாமு 5:2), அவன்‌ இன்னும்‌ 
உயிரோடு இருக்கும்போதே அவனுக்கு 
விரோதமாய்‌ எழும்பின அப்சலோம்‌ பட்சமாய்‌ 
அவர்கள்‌ மனம்‌ சாய்ந்து விட்டதும்‌, அப்படிப்பட்ட 
ராஜாவையே சிங்காசனத்திலிருந்து 
வெறுங்காலாய்த்‌ துரத்திவிட்டதும்‌ அவர்களது 
வரலாற்றின்‌ அழிக்கமுடியாத ஒரு அங்கமல்லவோ ? 


அவன்‌ தன்‌ பிராணனைத்‌ தன்‌ கையில்‌ பிடித்துக்‌ 
கொண்டு கோலியாத்தின்‌ கையிலிருந்து தங்களைத்‌ 
தப்புவித்ததும்‌, தானே முன்னின்று யுத்தங்கள்‌ பல 
நடத்தி, தன்‌ இருதயத்தின்‌ உண்மையின்படியே 
அவர்களை மேய்த்து, தன்‌ கைகளின்‌ 
திறமையினால்‌ அவர்களை நடத்தியதும்‌ ஒரே 
நாளில்‌ மறக்கப்பட்டுப்‌ போயிற்றோ ? (சங்‌ 78:72) 


தான்‌ போட்ட உயிர்ப்பிச்சையால்‌ செத்த நாயைப்‌ 
போலக்‌ கிடந்த மேவிபோசேத்தின்‌ வேலைக்காரன்‌ 
சீபா வரை தாவீதின்‌ மேல்‌ மண்ணை வாரிப்‌ 
போட்டானே அவன்‌ உயிரோடிருந்த காலத்தில்‌ ! (2 
சாமு 16:5,6) 


இ எலிசா உயிரோடிருக்கும்‌ நாட்களில்‌ தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரர்‌ எலிசாவுக்குக்‌ கொடுத்த பட்டமே 
"மொட்டைத்தலையா.. மொட்டைத்தலையா.." என்பது 
தானே ! (2 இரா 2:23).சாகும்‌ தருவாயில்‌ தானே அவன்‌ 
அவர்கள்‌ கண்களுக்குத்‌ தகப்பனும்‌ இரதமும்‌ குதிரை 
வீரனுமாய்த்‌ தெரிந்தான்‌ ! 


இ யூதாவின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ அரியணை ஏறிய போது 
அவனுக்கு வயது ஏழு மாத்திரமே ! அவனைக்‌ கரம்பிடித்து 
நடத்தி, வளர்த்து ஆளாக்கி, அவனை சிம்மாசனத்தில்‌ அமர 
வைத்து அழகு பார்த்து, இரண்டு மனைவிகளையும்‌ 
திருமணம்‌ செய்து கொடுத்து, 40 வருடம்‌ அவனது 
நலனுக்காகவே, அவனுக்கு அடுத்தவனாகவே வாழ்ந்து 
மரித்த ஆசாரியனாகிய யோய்தாவுக்கு அந்த யோவாஸ்‌ 
செய்த கைம்மாறும்‌, அவனுக்கு அளித்த பரிசும்‌ என்ன 
தெரியுமோ ? "அவன்‌ தனக்குச்‌ செய்த தயையை 
நினையாமல்‌ அவனது குமாரனாகிய சகரியாவை 
தேவாலயத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ நடுவே கல்லெறிந்து 
கொன்றது அல்லவோ !" (2 நாளா 24:1-3, 20-22/ மத்‌ 23:35) 


இ "தேவனுக்குப்‌ பயந்து பொல்லாப்புக்கு விலகிய 
அவனைப்போல ஒருவனுமில்லை.." என்று தேவனுடைய 
வாயாலேயே சாட்சி பெறப்பட்ட யோபு, செல்வச்‌ சீமானாக 
வாழும்‌ போது, அவன்‌ கால்களோடு தன்‌ கால்களையும்‌ 
நெய்யினால்‌ கழுவிக்கொண்ட 14(5.யோபு (யோபு 29:6), 
அவன்‌ தன்‌ பத்து பிள்ளைகளையும்‌ ஒரே நாளில்‌ 
சாகக்கொடுத்து, காலையிலே கோடீஸ்வரனாயும்‌ 
மாலையிலே ஓட்டாண்டியாயும்‌ மாறிப்போய்‌, வியாதிப்பட்ட 
பிறகும்‌ அவனைப்‌ பார்த்து அவள்‌ சொன்னது.."சாவுய்யா !" 
என்று தானே ! தான்‌ உயிரோடிருந்த நாளிலே அதுவல்லவோ 
அவனுக்குக்‌ கிடைத்த அவனது பாத்திரத்தின்‌ பங்கு ! 


இ தேவனுடைய ஆலோசனையில்‌ ஒன்றும்‌ குறையாமல்‌ 
பவுலிடம்‌ கற்று பெற்றுக்கொண்ட எபேசு சபை 
மூப்பர்கள்‌ தான்‌.. அவர்களுக்குள்‌ சிலர்‌ தான்‌ இன்னும்‌ 
சிறிது காலத்தில்‌ மாறுபாடானவைகளைப்‌ போதித்து 
சீஷர்களைத்‌ தங்களிடம்‌ இழுத்துக்‌ 
கொள்ளப்போகிறார்கள்‌.. அவர்களுக்குப்‌ பவுல்‌ 
தங்களோடு இருந்த மூன்று வருட காலத்தில்‌ அவனது 
மதிப்பு தெரிந்ததோ தெரியவில்லையோ தெரியாது.. 
"நீங்கள்‌ என்‌ முகத்தை இனி பார்க்க மாட்டீர்கள்‌" என்று 
அவன்‌ சொன்ன பிறகு தான்‌ அல்லவோ கப்பல்‌ வரை 
வழியனுப்பப்‌ போகும்‌ நேரத்தில்‌ அவன்‌ கழுத்தைக்‌ 
கட்டிக்கொண்டு அழுதனர்‌..?(அப்‌ 20:37,38) 


இ "போஜனப்பிரியன்‌" என்றும்‌ "பிசாசு பிடித்தவன்‌" 
என்றும்‌ தன்‌ நாட்களில்‌ பெயர்‌ தாங்கிய நமது 
ஆண்டவர்‌ இயேசுவுக்கு, அவரது கரங்களால்‌ 
சுகத்தையும்‌ விடுதலையையும்‌ வயிறார உணவையும்‌ 
உயிர்‌ மீட்சியும்‌ பெற்ற ஜனம்‌, அவருக்குக்‌ 
கொடுத்ததோ சிலுவை மரணம்‌ அன்றோ ? மரத்திலே 
தூக்கப்பட்டு செத்துத்‌ தொங்கிய பிறகுதான்‌ கூடி வந்த 
ஜனம்‌ சம்பவித்தவைகளைப்‌ பார்த்து மார்பில்‌ அடித்துக்‌ 


கொண்டு திரும்பிப்‌ போனதாம்‌ ! (லூக்‌ 23:48) 


ஆக, அது தேவ மனிதர்களானாலும்‌, தேவனால்‌ 
அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளானாலும்‌, தேவ 
குமாரனேயானாலும்‌ கூட, அவர்களெல்லாரும்‌ தாங்கள்‌ 
வாழ்ந்த காலத்து ஜனத்துக்குத்‌ "தகப்பனும்‌ 
அவர்களுக்கு இரதமும்‌ குதிரை வீரருமாய்‌" 
அடையாளம்‌ காணப்பட்டு, அழுது புலம்பி அடக்கம்‌ 
பண்ணப்பட்டு, அஞ்சலி செலுத்தப்பட்டதோ அவர்கள்‌ 
இவ்வுலகை விட்டுச்‌ சென்ற பிறகே ! 


"தேவனது இருதயத்தை நொறுக்கும்‌ காரியங்களால்‌ என்‌ 
இருதயமும்‌ நொறுங்கட்டும்‌.." (டet my heart be broken 
by the things that break the heart of God) என்ற 
இலட்சிய வார்த்தைகளோடு WORLD VISION 
ஸ்தாபனத்தைத்‌ தொடங்கி, இலட்சக்கணக்கான 
அனாதைகளுக்கு வாழ்வு தந்த அதன்‌ ஸ்தாபகர்‌ BOB 
PIERCE ன்‌ கடைசி நாட்களில்‌ அவர்‌ ஸ்தாபனமே 
அவரைத்‌ தங்களை விட்டு வெளியேற்றியதை 
அறிவீர்களோ ? 


"தேவன்‌ பயன்படுத்தும்‌ பாத்திரம்‌" போன்று பல 
பிரபலமான நூல்களை எழுதித்‌ தன்‌ காலத்தில்‌ 
மிகப்பெரிய ஊழியங்களைச்‌ செய்த தேவ மனிதர்‌ 
ஆஸ்வால்ட்‌ ஜே. ஸ்மித்தின்‌ அந்திய வருடங்கள்‌ அவரது 
குடும்பத்தாருடன்‌ அல்ல.. முதியோர்‌ இல்லத்திலேயே 
கழிந்ததாம்‌.. 


ஆக, அன்றும்‌ இன்றும்‌ இதே நிலை தான்‌.. 


"வரலாற்றிலிருந்து நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டியதைக்‌ 
கற்றுக்‌ கொள்ளாமல்‌ போனதே வரலாற்றிலிருந்து நாம்‌ 
கற்றுக்‌ கொள்வது.." என்றார்‌ ஒருவர்‌! எத்தனை 


உண்மை! 


எனக்கு அருமையான இன்றைய தமிழ்க்‌ கிறிஸ்தவ 
உலகே ! "ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்குத்‌ 
தகப்பன்மாரும்‌ இரதமும்‌ குதிரை வீரர்களுமாய்‌ நம்மை 
ஆவிக்குரிய பூர்வ பாதைகளில்‌ நடத்திச்‌ சென்றவர்களும்‌, 
நாம்‌ இது வரை வந்து நிற்க நமக்கு [ar களாய்‌ 
மட்டுமல்ல, நமக்கு 80027 களாய்‌ நின்று நம்மை 
உயரத்திலும்‌ உன்னதத்திலும்‌ உட்கார வைத்து, நமது 
போதகப்‌ பிதாக்களாய்‌ இன்று நமது மத்தியில்‌ 
எழுபதைத்‌ தாண்டி எஞ்சி நிற்பவர்கள்‌, எண்ணிக்கையில்‌ 
விரல்விட்டு எண்ணக்‌ கூடியவர்களே ! 


"ஒரு சந்ததி போகிறது... மறு சந்ததி வருகிறது..." நம்‌ 
மத்தியில்‌ எஞ்சி நிற்கும்‌ வயதான ஆவிக்குரிய 
யோசேப்புகளையும்‌ யோசுவாக்களையும்‌, அவர்களது 
நாட்களின்‌ அன்றைய எழுப்புதல்களையும்‌ அறியாத ஒரு 
புதிய தலைமுறை இன்று தோன்றி நிற்கிறது..(யாத்‌ 
1:8)..இவர்கள்‌ தங்கள்‌ பிதாக்களையும்‌, அவர்களது 
கர்த்தரையும்‌, அவர்களது காலத்தில்‌ கர்த்தர்‌ செய்த 
கிரியைகளையும்‌ தங்கள்‌ பிதாக்களின்‌ நாட்களையும்‌ 
அறியாத "வேறு ஒரு சந்ததியே.."(நியா 2:10).. 


இப்படிப்பட்ட தேவ மனிதர்களைக்‌ குறித்தே 
DR.A.W.TOZER இப்படிச்‌ சொன்னார்‌.. 


" இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சபை அதிகமாகவே 
கடமைப்பட்டு கடன்பட்டிருக்கிறது.. இதில்‌ 
வினோதமான காரியம்‌ என்னவென்றால்‌, இவர்கள்‌ 
வாழும்‌ வாழ்நாள்‌ காலத்தில்‌ இவர்களைக்‌ கண்டு 
கொள்ளவே கொள்ளாத இவர்களது சமுதாயத்தின்‌, 
சபையின்‌ அடுத்த தலைமுறை, தங்கள்‌ முந்திய 
தலைமுறையால்‌ வெகுவாய்ப்‌ புறக்கணிக்கப்பட்ட 
இவர்களது வாழ்க்கை வரலாற்றை ஏதோ அவசர 
அவசரமாய்‌ எழுதி,அவர்களுக்குக்‌ கல்லறை கட்டி, 
நினைவிடம்‌ எழுப்பி, தன்‌ கடமையைத்‌ தீர்த்துக்கொண்டு 
தனக்குள்ளே புளங்காகிதம்‌ அடைந்து கொள்கிறது...” 


மெய்யான தேவ மனிதர்களைக்‌ குறித்தும்‌, உண்மைத்‌ 
தீர்க்கதரிசிகளைக்‌ குறித்தும்‌ கிறிஸ்தவ உலகம்‌ 
அவர்களது வாழ்நாள்‌ காலத்திலும்‌, அவர்கள்‌ இறந்த 
பிறகும்‌ என்ன சொல்லுகிறது என்று தனது "உண்மைத்‌ 
தீர்க்கதரிசியின்‌ நிஜ முகம்‌.." என்ற கட்டுரையில்‌ 
Rev.Leonard Ravenhill சொல்லுவார்‌.. 


"அவன்‌ இன்றைய வில்லன்‌.. நாளைய ஹீரோ... 


"அவன்‌ உயிரோடிருக்கையில்‌ உதைத்துத்‌ 
தள்ளப்படுபவன்‌..செத்த பிறகோ, தலையில்‌ 
தூக்கிவைத்துக்‌ கொண்டாடப்படுவான்‌.. 


அவன்‌ தன்‌ காலத்தில்‌ பட்டப்பெயரிடப்பட்டு எள்ளி 
நகையாடப்படுவான்‌..கல்லறையில்‌ வைக்கப்பட்ட 
பின்போ கல்வெட்டில்‌ பொறிக்கப்படுவான்‌..வாழும்‌ 
போது தன்‌ இருதயத்தைத்‌ திறந்து கொட்ட அவனுக்கு 
நண்பர்கள்‌ யாரும்‌ இருப்பதில்லை..இறந்த பின்போ 
அவனைப்‌ போல ஃபேமஸ்‌ யாரும்‌ இருப்பதுமில்லை.. 


இவன்‌ எந்த ஸ்தாபனக்‌ கட்டுக்களுக்கும்‌ 
எதிரி..ஆனால்‌ பின்‌ சந்ததியோ இவன்‌ காலத்துக்குப்‌ 
பின்‌ இவனைப்‌ புனிதர்கள்‌ வரிசையில்‌ வைத்துப்‌ 
பூஜிக்கும்‌... 


தன்‌ ஊழிய காலத்தில்‌ இவன்‌ உண்பதோ 
"இடுக்கத்தின்‌ அப்பம்‌"ஆனால்‌ தன்‌ வார்த்தையைக்‌ 
கேட்பவர்களுக்கு இவன்‌ தருவதோ "ஜீவ அப்பம்‌...” 


தன்‌ ஊழிய நாட்களில்‌ இவன்‌ "மீறினவன்‌" என்று 
பெயர்‌ வாங்குவான்‌...பின்‌ வரும்‌ வரலாற்றிலோ 
"விடுதலையோடு ஊழியம்‌ செய்தார்‌" என்று புகழ்‌ 
பெறுவான்‌... 


மனிதரால்‌.. ஏன்‌, நல்ல மனிதர்களால்‌ கூட இவன்‌ 
புறக்கணிக்கப்படுவான்‌.. 


இந்திய சுதந்திரத்திற்குப்‌ பின்‌ வெளிநாட்டு மிஷனரிகள்‌ 
எல்லாரும்‌ கட்டாயமாய்‌ நம்‌ நாட்டை விட்டு 
வெளியேற்றப்பட்டபின்‌ அறுபதுகளின்‌ கடைசியிலும்‌, 
எழுபதுகளிலும்‌ தேவன்‌, தேசத்திற்காக வைராக்கியம்‌ 
கொண்ட ஒரு தலைமுறையை நம்‌ மத்தியிலே எழுப்பினார்‌.. 


பனந்தேரி எழுப்புதல்களையும்‌, மணல்‌ தேரி 
எழுப்புதல்களையும்‌, ஆற்றங்கரை எழுப்புதல்களையும்‌ 
இன்றைய தலைமுறை அறியாவிட்டால்‌ தேடி விசாரித்துப்‌ 
படித்து அறிந்து கொள்ளட்டும்‌ ! 


"ஆசீர்வாத இளைஞர்‌ இயக்கத்தின்‌" முதல்‌ இருபது வருட 
ஆரம்ப வரலாற்று எழுப்புதல்களை பெருமதிப்பிற்கும்‌ 
அன்பிற்கும்‌ உரிய அண்ணன்‌ ஆர்‌. ஸ்டான்லி அவர்கள்‌ 
"வாலிபர்‌ எழுப்புதல்‌ கடிதங்கள்‌" என்ற பைபிள்‌ தடிமன்‌ 
புத்தக வடிவில்‌ சேகரித்துப்‌ பதிப்பித்து வெளியிட்டிருப்பதை 
இத்தலைமுறை வாங்கி முழங்காலில்‌ நின்று படிக்கட்டும்‌ ! 
கல்லும்‌ கரையும்‌ ! கண்ணீர்‌ ஊற்றும்‌ ! அக்காவும்‌ 
அண்ணனும்‌ மேடையிலும்‌ மறைவிலும்‌ செய்த ஊழியங்கள்‌ 
கர்த்தரின்‌ கணக்கில்‌ அல்லவோ உள்ளது ? 


மிஷினரி இயக்கங்களின்‌ பெருந்தலைவரும்‌, நம்மில்‌ 
அநேகருக்குள்‌ மிஷினரி தாகத்தையும்‌, தரிசனத்தையும்‌, 
உத்வேகத்தையும்‌ ஊக்கமாய்‌ உந்தி அளித்த அருமை 
அண்ணன்‌ அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ அவர்களின்‌ "நீ 
இல்லாவிடில்‌.." புத்தகத்தின்‌ இரண்டு பதிப்புகளையும்‌ சபை 
வாங்கி இலவசமாய்த்‌ தங்கள்‌ வாலிபர்களுக்கும்‌ 
நங்கைகளுக்கும்‌ கொடுக்கட்டும்‌ ! மிஷனரிகளின்‌ கல்லறைத்‌ 
தோட்ட பீஹார்‌, சும்மா ஒன்றும்‌ தேவனின்‌ திராட்சத்‌ 
தோட்டமாய்‌ மாறிவிடவில்லை.. அவ்வளவும்‌ கண்ணீரும்‌, 
வியர்வையும்‌, இரத்தமுமே ! 


டாக்டர்‌ தியோடர்‌ வில்லியம்ஸ்‌ அவர்களின்‌ "098810 
Collections" ஐயும்‌, |EMன்‌ ஆரம்ப வரலாற்றையும்‌, 
நண்பர்‌ சுவிசேஷ ஜெபக்குழு நண்பர்கள்‌ சகோ. பேட்ரிக்‌ 
ஜாஷ்வா மற்றும்‌ சகோ. சாம்‌ கமலேசன்‌ அவர்களது 
முழங்கால்களையும்‌, விஷ்வ வாணியின்‌ பூர்வ 
நாட்களையும்‌ இன்றைய தலைமுறை தேடிச்சென்று 
பார்த்துத்‌ தெரிந்து கொள்ளட்டும்‌ ! 


எமில்‌ அண்ணனின்‌ அதிகாலை ஜெப சத்தமும்‌ அவர்கள்‌ 


எழுதிய காலத்தால்‌ அழியாத பாடல்களும்‌ இன்றும்‌ நமது 
செவிகளில்‌ தொனித்துக்கொண்டிருக்கவில்லையோ ? 


தென்னாப்பிரிக்காவிலிருந்து தமிழராய்‌ இந்தியாவுக்கு 
மிஷினரியாய்‌ வந்து ஊழியம்‌ செய்து மிகச்‌ சீக்கிரமே 
கர்த்தரடி சேர்ந்துவிட்ட நடராஜ முதலியார்‌ ஐயா 
அவர்களின்‌ பாடல்கள்‌ இன்றும்‌ கிறிஸ்தவ பட்டி 
தொட்டிகளில்‌ ஒலிக்கிறதே ! 


தாயார்‌ சாராள்‌ நவரோஜி அம்மா அவர்களின்‌ பாடலின்‌ 


அபிஷேகத்திற்கு முன்னால்‌ இன்றைய நமது 
டப்பாங்குத்துகள்‌ எம்மாத்திரம்‌ ! 


இந்த சந்ததி.. சகோதரர்‌ டி.ஜி.எஸ்‌ தினகரன்‌ 
அவர்களைப்பற்றி அறிந்ததெல்லாம்‌ அவரது 
கூட்டத்துக்கு வந்த கட்டுக்கடங்காத கூட்டமும்‌, பெயர்‌ 
சொல்லி அழைத்தலும்‌, "இயேசு அழைக்கிறார்‌" என்ற 
ஸ்தாபனத்தின்‌ பெயரும்‌, இன்றைய காருண்யாவும்‌, 
அதன்‌ நடத்துனர்களையுமே ! ஆனால்‌ அதற்குப்‌ பின்னால்‌ 
அந்த மனிதர்‌ நின்ற முழங்காலின்‌ நீண்ட மணி 
நேரங்களையும்‌, சுகமளிக்கும்‌ ஊழியத்தில்‌ அநேகருக்கு 
சுகம்‌ பெற்றுத்தர தன்‌ சரீரத்தில்‌ அவர்‌ தானே செலுத்திய 
விலைக்கிரயமும்‌ கண்ணீரும்‌ தேவனுடைய ஞாபகப்‌ 
புஸ்தகத்தில்‌ இல்லையோ ? 


எழுபதுகளின்‌ ஆரம்பத்தில்‌ எழும்பியஎழுப்புதல்‌ 
போலவே,தொண்ணூறுகளின்‌ ஆரம்பத்தில்‌ அடித்த எழுப்புதல்‌ 
சுனாமி,அநேக தென்னிந்திய வாலிபரையும்‌ 
கன்னிகைகளையும்‌ வடக்கே மிஷினரிகளாய்க்‌ கொண்டு 
போய்‌ சேர்த்ததையும்‌, அதின்‌ எழுப்புதல்‌ மையமாக 
திருப்பத்தூர்‌ உபவாச முகாமையும்‌, அதின்‌ முக்கிய கருவிகளாக 
சகோ. சாம்‌ ஜெபத்துரை மற்றும்‌ சகோதரர்‌ மோகன்‌ சி லாசரஸ்‌ 
அவர்களையும்‌, தேவன்‌ எவ்வளவாய்‌ பயன்படுத்தினார்‌ 
என்பதையும்‌ யார்‌ மறுக்க முடியும்‌ ? சிம்மக்‌ குரலோடு "மரித்தும்‌ 
இன்னும்‌ பேசும்‌" அந்தக்‌ கர்த்தரின்‌ எழுத்தாணியை யார்‌ மறக்க 
முடியும்‌ ? 


இன்று புற்றீசல்களாய்ப்‌ பெருகியிருக்கும்‌ பெந்தேகோஸ்தே 
சபைகளின்‌ முன்னோடிகளான பாஸ்டர்‌ ஜி.சுந்தரம்‌ ஐயா 
அவர்களையும்‌, பாஸ்டர்‌ வாசு அவர்களையும்‌,பாஸ்டர்‌ 
ஹென்றி ஜோசப்‌ ஐயா அவர்களையும்‌, போதகர்‌ எம்‌.கே. சாம்‌ 
சுந்தரம்‌ அவர்களையும்‌, "வருகையின்‌ தூதன்‌" ஆசிரியரான 
தேவதாசன்‌ ஐயா அவர்களையும்‌, அவர்கள்‌ பட்ட 
பிரயாசங்களையும்‌ யார்‌ மறக்க முடியும்‌ ? 


இவர்கள்‌ எல்லாரையும்‌ தவிர UNSUNG HEROES என்று 
சொல்லப்படும்‌ பெயர்‌ அறியாத தேவதாசர்கள்‌ எண்ணற்றோர்‌ 
தமிழ்நாட்டில்‌ இருந்ததில்லையோ ? 


அவர்களில்‌ மிக முக்கியமானவர்‌ "தேவ எக்காளம்‌" பத்திரிகை 
ஆசிரியர்‌ சகோதரர்‌ 14. சாமுவேல்‌ அவர்கள்‌. சாது சுந்தர்‌ 
சிங்கின்‌ ஊழியத்தால்‌ தொடப்பட்டு, நீலகிரி தேயிலைத்‌ 
தோட்ட மலைகளிலிருந்து ஆரம்பித்து வடக்கே நேப்பாள 
மலைகளுக்கும்‌, சிக்கிம்‌ பூட்டான்‌ மற்றும்‌ சன்ஸ்கார்‌ 
பள்ளத்தாக்குக்கும்‌ இமய மலையின்‌ பல பகுதிகளுக்கும்‌, 
உத்தராகண்ட்‌ மலைகளின்‌ உள்‌ பகுதிகளுக்கும்‌ உச்சி 
முகடுகளுக்கும்‌ தனிமனிதனாய்‌ சுவிசேஷப்‌ பிரதிகளை 
சுமந்துகொண்டு எழுபதுகளில்‌ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 


நாற்பது வருடம்‌ அவர்‌ பட்ட பிரயாசங்களும்‌, 


"தேவ எக்காளம்‌" பத்திரிகை மூலம்‌ எழுப்புதல்‌ 
அடைந்தவர்களையும்‌, மிஷினரிகளாய்‌ எழும்பினவர்களின்‌ பெயர்‌ 
அட்டவணையையும்‌ "கர்த்தர்‌ பேரெழுதும்போது இன்னான்‌ 
இன்னான்‌ இவன்‌ மூலமாய்ப்‌ பிறந்தான்‌.." என்று 
தொகையிடுவாரே !(சங்‌ 87:1-7) 


அவர்‌ பட்ட பாடுகள்‌, பிரயாசங்கள்‌, கண்ணீர்களுக்கென்று 
பரலோகத்தில்‌ அவர்‌ பெயரில்‌ ஒரு நாளாகமப்‌ புத்தகமே தேவன்‌ 
வைத்திருப்பார்‌ என்றாலும்‌ ஆச்சரியப்படுவதற்கில்லை ! 
இறுதியாக அவர்‌ விரும்பியபடியே முழங்காலில்‌ 
ஜெபித்தவண்ணமாகவே 2019 ல்‌ கர்த்தர்‌ அவரை எடுத்துக்‌ 
கொண்டதை இன்றைய தலைமுறை அவசியம்‌ அறிய வேண்டும்‌. 


"என்‌ மேல்‌ இருக்கும்‌ அபிஷேக சால்வையைப்‌ பெற்றுக்கொள்ள 
விரும்புவோர்‌ ஏராளம்‌.. ஆனால்‌ நான்‌ உடுத்தியிருக்கும்‌ இரட்டு 
உடுப்பையோ, என்‌ தலையில்‌ நான்‌ அள்ளிப்‌ பூசியிருக்கும்‌ 
சாம்பலையோ யாரும்‌ விரும்புவதே இல்லை.." என்று தன்‌ 
வயதான நாட்கள்‌ ஒன்றில்‌ வேதனையோடு எழுதிவைத்தார்‌ 
ரேவன்ஹில்‌.. 


இன்றைய கிறிஸ்தவத்‌ தலைமுறையே ! நான்‌ ஒன்று 
சொல்லட்டும்‌.. 


"நமது நாட்கள்‌ இந்த நமது பிதாக்களின்‌ நாட்களுக்கு வந்து 
எட்டவில்லை" (ஆதி 47:9) என்பதே உண்மையிலும்‌ உண்மை ! 


"நமது ஜெப ஜீவியமோ, வேத வசன தியானங்களோ, கண்ணீரோ, 
கண்விழிப்போ, உபவாசங்களோ, ஊழியமோ, தியாகங்களோ, 
பிரயாசங்களோ, பிரயாணங்களோ, பாரங்களோ,வலிகளோ, 
உபாதைகளோ, எழுத்துக்களோ சாதனைகளோ - இவைகளில்‌ எது 
ஒன்றுமே, மேலே சொன்ன நமது பிதாக்களின்‌ தரத்துக்கும்‌ 
அவர்கள்‌ கனத்துக்கும்‌ வந்து எட்டவே இல்லை..." என்பதே 
அப்பட்டமான, நிதர்சனமான, நாம்‌ வெட்கித்‌ தலைகுனிய 
வேண்டிய உண்மையிலும்‌ உண்மை ! 


இன்று நமக்கு உண்டானவைகளில்‌ இவர்களிடமிருந்து 
நாம்‌ பெற்றுக்‌ கொள்ளாதது யாது ? நமது புத்தக 
அலமாரிகள்‌ இன்றுவரை இவர்கள்‌ எழுதி வரும்‌ 
புத்தகங்களால்‌ நிரம்பி வழிகிறதே ! இவர்களது எழுப்புதல்‌ 
செய்திகள்‌ அடங்கிய கேசட்டுகளும்‌, மேக்களும்‌, Pen drive 
களும்‌, நமது அலமாரிகளிலும்‌ பெட்டிகளிலும்‌ நிரம்பிக்‌ 
கிடைக்கவில்லையோ ? இவைகளினால்‌ அல்லவோ 
தேவகிருபையால்‌ இன்று இதுவரை வந்து நிற்கிறோம்‌ ! 
வளர்ந்து நிற்கிறோம்‌ ! இவர்களது இடைவிடா 
முயற்சிகளினாலும்‌ அயரா பிரயாசங்களினாலும்‌ அல்லவோ 
இந்தியா இன்று சுவிசேஷ ஒளியைத்‌ தாங்கி நிற்கிறது ! 


தங்களைப்‌ பற்றி மட்டுமே கவலைப்படும்‌ இன்றைய 
கிறிஸ்தவ சமுதாயமும்‌, தலைமுறையும்‌ இவர்களுக்குக்‌ 
கடமைப்பட்டு நித்தியமாய்‌ கடன்‌ படவில்லையோ ? 


அது ஒரு செலுத்தித்‌ தீர்க்க முடியாத கடன்‌ அன்றோ ? 


எனது கிறிஸ்தவ சக உதிரமே ! இன்று நமது மத்தியில்‌ 
எஞ்சி நிற்பது நமது முற்பிதாக்களின்‌ தலைமுறையின்‌ 
"மீதியான" மிகச்சிலரே ! 


கொரோனாவின்‌ கொடுமைகளையும்‌, கடைசிக்‌ 
காலங்களையும்‌ பார்க்கும்போது நமது நாட்கள்‌ 
எண்ணப்பட்டுக்‌ கொண்டிருப்பது ஊரறிந்த உண்மை ! 


"என்‌ தகப்பனே ! என்‌ தகப்பனே ! எங்களுக்கு இரதமும்‌ 
குதிரை வீரருமாய்‌ இருந்தவரே !" என்று இவர்கள்‌ 
காலத்துக்குப்‌ பிறகு இவர்கள்‌ மேல்‌ விழுந்து புரண்டு நாம்‌ 
அழுது புலம்பவோ, அஞ்சலி செலுத்தி விட்டு அடுத்த 
வேலையைப்‌ பார்க்கப்‌ போய்‌ விடவோ இந்தக்‌ கட்டுரை 
எழுதப்படவில்லை... 


திரும்பவும்‌ அழுத்தம்‌ திருத்தமுமாய்‌ பதிவு செய்வேன்‌.. 
"அடைபட்ட அக்கினி" என்ற பெயரில்‌ எழுதப்படும்‌ நமது 
கட்டுரைகள்‌, கிறிஸ்தவ ஆசீர்வாதப்‌ பெருவாரி 
ஜனத்துக்காக அல்ல.. 


தேவனுக்காக வைராக்கியம்‌ காட்டி இன்றைய 
பாகால்களுக்குத்‌ தங்கள்‌ முழங்கால்களை 
முடக்காதிருக்கிற "மீதியான" ஒரு சிறு கூட்டத்துக்கு 
மட்டுமே எழுதப்படுகிறது ! 


ஆகவே.. 


இத்து பு்வாவ்து ம்‌ மத்தியில்‌ நடமாடும்‌ தேவ மனிதர்களாய்‌ 
வாழும்‌ நமது போதகப்‌ பிதாக்களை சற்று நின்று திரும்பிப்‌ 
பார்ப்போம்‌ ! "தன்‌ ஊழியத்தின்‌ நாட்கள்‌ நிறைவேறி தன்‌ 
வீட்டுக்குப்‌ போகுமுன்‌.."(லூக்‌ 1:23,10) இன்னும்‌ தேவ 
சமூகத்தில்‌ நின்று ஊழியம்‌ செய்துவரும்‌ இவர்களுக்காய்‌ 
வெளியில்‌ நின்று ஜெபிக்கும்‌ கூட்டமாய்‌ இவர்களுக்காய்‌ 
ஜெபத்தில்‌ நிற்போம்‌ ! 


MY நாம்‌ இவர்கள்‌ கைகளுக்கு தண்ணீர்‌ வார்க்கப்‌ 
போவதுமில்லை..இவர்கள்‌ கால்களைக்‌ 
கழுவப்போவதுமில்லை..ஆனால்‌ தங்கள்‌ ஊழியப்‌ 
பாதையின்‌ சமயா சமயங்களில்‌ தாகத்தால்‌ தவிக்கும்‌ 
இவர்கள்‌ வாய்க்கு ஒரு டம்ளர்‌ குளிர்ந்த தண்ணீராவது 
தரலாமே ? 


"ம்ப இத்தனை வருட காலங்களில்‌ நமது அன்றாட 
பிரச்சனைகளைத்‌ தான்‌ இவர்களிடம்‌ போய்க்‌ கொட்டித்‌ 
தீர்த்துக்கொண்டிருந்தோம்‌..இப்போது இவர்களது மெயில்‌ 
ஐடிக்களும்‌, மொபைல்‌ நம்பர்களும்‌ சகஜமாய்க்‌ 
காணக்கிடைக்கும்‌ இந்த நாட்களிலாவது அவர்களது 
உடல்நலனை விசாரிக்கலாமே ? இப்போதாவது 
உண்மையான கரிசனையோடு அவர்களது 
பிரச்சனைகளைக்‌ கேட்கலாமே ? முடிந்தால்‌ நேரில்கூட 
சென்று சந்திக்கலாமே ! இவர்களில்‌ யாருக்கு தான்‌ 
சரீரப்பாடுகளும்‌, குடும்பப்‌ பிரச்சினைகளும்‌, "அஸ்தமன 
கால அழுத்தங்களும்‌" இல்லாமலில்லை ? 


WY "பாவம்‌ செய்யாத மனிதன்‌ இல்லையே..." என்று தன்‌ 
கைகளை விரித்து ஜெபித்தான்‌ சாலமோன்‌.. (2 நாளா 
6:36)எலியா கூட நம்மைபோல பாடுள்ள மனுஷன்‌ தானே! 
பிரதான அப்போஸ்தலனும்‌, "நாங்களும்‌ உங்களைப்‌ போல 
பாடுள்ள மனுஷர்‌ தானே..." என்று சொல்லவில்லையோ 
?(அப்‌ 14:15) மகா பிரதான ஆசாரியராகிய நமது 
ஆண்டவரும்‌ நம்மைப்போலவே எல்லாவற்றிலும்‌ 
சோதிக்கப்படவில்லையோ ? (எபி 4:15) 


ஆவிக்குரிய யுத்தத்தில்‌ போர்க்களத்து முனையிலே தங்கள்‌ 
உயிரை எண்ணாமல்‌ மரணத்துக்குத்‌ துணிந்து நின்ற 
இவர்களுக்கு வெட்டு விழுவதும்‌, காயம்‌ படுவதும்‌ எதிர்பாரா 
ஒன்று அல்லவே ? (நியா 5:18) 


"அவர்‌ விழுந்து விட்டார்‌.. இவர்‌ வழுகி விட்டார்‌.. அவர்‌ 


' என்று ஊரறியத்‌ துணிந்து பேசித்‌ திரிவது 
சுலபம்‌.அப்படிப்‌ பேசித்‌ திரிபவன்‌, நாளைக்கே தலைகுப்புற 


நழுவி விட்டார்‌.. 


அதலபாதாளத்தில்‌ விழுந்து சாகாதபடி எச்சரிக்கையாய்‌ 
இருக்கக்கடவன்‌ ! (இது துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்து 
திரிபவனுக்கு அல்ல..) 


கிறிஸ்தவ உலகத்து வட்டார வழக்குச்‌ சொல்‌ ஒன்று உண்டு.. 
"கிறிஸ்து மன்னித்து விடுவார்‌..கிறிஸ்தவர்கள்‌ 
மன்னிப்பதுமில்லை மறப்பதுமில்லை.." என்று ! ஆகவேதான்‌ 
தேவ மனிதர்‌ ஒருவர்‌ தான்‌ மரித்த பிறகு தனது கல்லறையில்‌ 
"FORGIVEN" என்று எழுதி வையுங்கள்‌..." என்று 
சொல்லிவிட்டுச்‌ சென்றார்‌.. 


இவர்கள்‌ நம்மிடம்‌ எதிர்பார்ப்பது எல்லாம்‌ நமது காசு பணம்‌ 
அல்ல.. காயம்‌ கட்டும்‌ கீலேயாத்தின்‌ பிசின்‌ தைலமே ! 


கிறிஸ்தவ உலகத்தின்‌ மிகப்பெரிய அண்டப்புளுகுகளில்‌ 
ஒன்று.. "உங்களுக்காக ஜெபிக்கிறோம்‌ பிரதர்‌.." என்பதே. 


பொய்யைக்‌ களைந்து மெய்யாகவே ஜெபிப்போம்‌.. 


"எல்லாரும்‌ என்னைக்‌ கைவிட்டனர்‌.."என்றார்‌ பவுல்‌, தனது 


வாழ்க்கையின்‌ இறுதி நாட்களில்‌..(2 தீமோ 4:16) 

"இதோ நீங்கள்‌ என்னைத்‌ தனியே விட்டு விடும்‌ காலம்‌ 
இப்போது வந்திருக்கிறது..” என்று இயேசு தன்‌ வாழ்வின்‌ 
இறுதி நேரத்தில்‌ துக்கத்தோடு சொன்னார்‌..(யோ 16:32) 


தன்‌ மேல்‌ அப்போஸ்தலனின்‌ கச்சை போடப்பட்டு 


உயிர்ப்பிச்சை பெற்றவனையும்‌, கைக்குட்டை போடப்பட்டு 
உயிரோடு எழுந்தவனையும்‌, நிழல்பட்டு நிமிர்ந்து 
நின்றவனையும்‌,பார்வைபட்டு பார்வை அடைந்தவனையும்‌, 
ரோகம்‌ நீங்கி சோகம்‌ நீங்கியவனையும்‌, உண்டு உடுத்தி 
பசியாறிய இவர்களில்‌ எவனையும்‌ அப்போஸ்தலனின்‌ 
கடைசி நாட்களிலோ, ஆண்டவரின்‌ இறுதி நாட்களிலோ 
அவர்கள்‌ உடனிருக்கக்‌ காணோம்‌ ! 


நம்‌ மத்தியிலிருந்து கடந்துபோன பரிசுத்தவான்களுக்கும்‌, 
மீதி இருப்பவர்களுக்கும்‌ உள்ள உள்ளான அனுபவம்‌ 
இதுவே.. நமது காரியங்களிலேயே மூழ்கி அவர்களில்‌ 
அநேகரைக்‌ கவனிக்க வேண்டிய விதமாய்க்‌ கவனிக்காமல்‌, 
பராமரிக்காமல்‌, தாங்கி ஆதரிக்காமல்‌, அவர்களை நம்‌ 
நடுவிலிருந்து கைநழுவிக்‌ கடந்துபோக விட்டுவிட்டோம்‌.. 


அவர்கள்‌ நம்மை விட்டுப்‌ போன பிறகே வருந்துகிறோம்‌.. 
தவிக்கிறோம்‌..மார்பில்‌ அடித்துக்‌ கொள்ளுகிறோம்‌..ஆகவே 
இதுவரை செய்து வந்த அதே தவறை இனியாவது 
செய்யாமல்‌, அவர்களில்‌ மீந்திருக்கிறவர்களை யாவது 
நெஞ்சில்‌ சுமந்து, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனம்‌ 
மரியாதைக்‌ கடமைகளைத்‌ தவறாது அவர்களுக்குச்‌ செய்து 
அவர்களது இருதயங்களைக்‌ குளிரப்‌ பண்ணுவோம்‌ ! 


உங்களுக்கும்‌ எனக்கும்‌ இவர்கள்‌ இன்னும்‌ தேவை ! 


YES..WE STILL NEED THEM ! 


தேவனுக்கும்‌ இவர்கள்‌ "இங்கே" தேவை ! 
GOD STILL NEEDS THEM HERE ! 


இந்த எலியாக்கள்‌ எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகோ, இந்த 
எலிசாக்கள்‌ மரணப்‌ படுக்கையில்‌ விழுந்த 
பிறகோ..."தகப்பனே ! தகப்பனே ! எங்களுக்கு இரதமும்‌ 
குதிரை வீரருமாய்‌ இருந்தவரே !" என்று ஒப்பாரி 
வைக்காமல்‌, அவர்களுக்கு நமது அன்பையும்‌, கனத்தையும்‌, 
மரியாதையையும்‌ மதிப்பையும்‌ நம்மால்‌ முடிந்த எல்லா 
வழிகளிலும்‌ இப்போதே உண்மையாய்‌ செய்துவிடுவோம்‌ ! 


நாம்‌ அவர்களுக்குச்‌ செலுத்த வேண்டியது.. 


நமது மலர்வளைய அஞ்சலி அல்ல..நமது மாயமற்ற 
இதயபூர்வமான அன்பையே ! 


அடைபட்ட அக்கினி 
Pr. Romilton, Delhi 
9810646981 


